தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 1.60 காசு . 





தமிழ்நாடு அரசிதழ் 


காய் 


காது 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 5 ] 


சென்னை , புதன்கிழமை, பிப்ரவரி 6 , 2013 
தை 24 , நந்தன , திருவள்ளுவர் ஆண்டு- 2044 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 ( 2) - ன் கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் 

அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
ஏ . எச் .டி .சி . ஜி 3 நல்லம்பாக்கம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 8585/7 /2012 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு கோட்டம் நல்லம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏ. எச் . டி .சி . ஜி 3 நல்லம்பாக்கம் ஆடு வளர்ப்பு 
கூட்டுறவு சங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் 
இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் 
ஏ . எச் . டி . சி . ஜி . 3 நல்லம்பாக்கம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் 
பிரிவு 137 (2) - ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , செங்கல்பட்டு , கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் கோட்டம் , ஏ . எச்டி . 39 , திருமங்கலம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 8595/ ஈ /2012 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் திருமங்கலம் கிராமத்தில் உள்ள ஏ . எச்டி . 39 திருமங்கலம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இரண்டு 
ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . 
மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் ஏ. எச்டி . 39 திருமங்கலம் ஆடு வளர்ப்பு 
கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2) - ன் கீழ் கலைத்து உத்தரவு 
பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , காஞ்சிபுரம் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


DTP - VI- 1 (T - Sup.) ( 3) - 1 


காஞ்சிபுரம் கோட்டம் , ஏ .எச்டி .சி . ஜி . 48 , குன்றத்தூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 8596/ஈ /2012 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கோட்டம் குன்றத்தூர் கிராமத்தில் உள்ள ஏ. எச்டி .சி . ஜி . 48 குன்றத்தூர் ஆடு வளர்ப்பு 
கூட்டுறவு சங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் 
இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் 
ஏ .எச்டி.சி . ஜி . 48 குன்றத்தூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 
137 (2)- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , காஞ்சிபுரம் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


இரண்டு ஆண் மீண்டும் சங்கத்தை குறவு சங்க விவக 


காஞ்சிபுரம் கோட்டம் , ஏ .எச்டி .சி . ஜி . 52 , சாத்தனஞ்சேரி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந .க.எண் 8597 /7 /2012 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் சாத்தனஞ்சேரி கிராமத்தில் உள்ள ஏ.எச்டி.சி . ஜி . 52 , சாத்தனஞ்சேரி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 
இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக 
இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் ஏ . எச்டி .சி . ஜி . 52 , 
சாத்தனஞ்சேரி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 
( 2) - ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , காஞ்சிபுரம் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் கோட்டம் , ஏ . எச்டி .சி . ஜி . 14 , களியாம்பூண்டி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க .எண் 8598/ 5/2012 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கோட்டம் களியாம்பூண்டி கிராமத்தில் உள்ள ஏ. எச்டி .சி . ஜி . 14 , களியாம்பூண்டி ஆடு வளர்ப்பு 
கூட்டுறவு சங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் 
இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் 
ஏ .எச்டி .சி . ஜி . 14 , களியாம்பூண்டி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 
1983 - ன் பிரிவு 137 (2)- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , காஞ்சிபுரம் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் கோட்டம் , ஏ . எச்டி .சி . ஜி . 65 , சோமங்கலம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந. க. எண் 8599/ 5/2012 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் கிராமத்தில் உள்ள ஏ . எச்டி .சி . ஜி . 65 , சோமங்கலம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இரண்டு 
ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . 
மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் ஏ . எச்டி.சி . ஜி . 65 , சோமங்கலம் ஆடு 
வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2) - ன் கீழ் கலைத்து உத்தரவு 
பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , காஞ்சிபுரம் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் கோட்டம் , ஏ . எச்டி .சி . ஜி . 5 , மாத்தூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

(ந . க .எண் 8600/7 /2012 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கோட்டம் மாத்தூர் கிராமத்தில் உள்ள ஏ . எச்டி .சி . ஜி . 5 , மாத்தூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக 
இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் ஏ .எச்டி .சி . ஜி . 5 , 
மாத்தூர் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2) - ன் கீழ் 
கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , காஞ்சிபுரம் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் கோட்டம் , ஏ. எச்டி . 97 , குன்னம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் . 

ந.க .எண் 8601/7/2012 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கோட்டம் குன்னம் கிராமத்தில் உள்ள ஏ. எச்டி . 97 , குன்னம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 
இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக 
இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் ஏ. எச்டி . 97 , குன்னம் 
ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 (2 ) - ன் கீழ் கலைத்து 
உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை , காஞ்சிபுரம் கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2012 டிசம்பர் 14 . 


எஸ் . கோவர்தனன் , 
மண்டல இணை இயக்குநர் . 
கால்நாடை பராமரிப்புத்துறை . 


காஞ்சிபுரம் கோட்டம் , ஏ.எச்டி .சி .ஜி . பிக்கிரி , 2 , சைதாப்பேட்டை பன்றி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


டை 


(ந . க . எண் 


8602 / ஈ/ 2012 .) 


காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கோட்டம் சைதாப்பேட்டையில் உள்ள ஏ . எச்டி.சி . ஜி . பிக்கிரி 2 , சைதாப்பேட்டை பன்றி வளர்ப்பு 
கூட்டுறவு சங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயலற்றுள்ளது சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் 
இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் இதன் மூலம் 
சைதாப்பேட்டை பன்றி வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 
( 2 )- ன் கீழ் கலைத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 


மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு பிரதம கால்நடை பன்முக மருத்துவர் சைதாப்பேட்டை கலைப்பு அதிகாரியாக இதன் 
மூலம் நியமிக்கப்படுகிறார் . 


இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2012 டிசம்பர் 31 . 


எஸ் . கோவர்தனன் , 
மண்டல இணை இயக்குநர் . 
கால்நாடை பராமரிப்புத்துறை. 


ஏ .எச் .டி .சி . ஜி . 32 , சீதாபுரம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 

(ந .க . எண் . 8899/ 7 /2012 .) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , சீதாபுரம் கிராமத்தில் உள்ள 32 , சீதாபுரம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் ஐந்து ஆண்டுகளாக 
செயலற்றுள்ளது சங்கம் உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் மீண்டும் சங்கத்தை 
செயல்பட செய்வதற்க்கான வாய்ப்புகள் இல்லை ஆதலால் இதன் மூலம் மதுராந்தகம் கோட்டம் ஏ . எச் . டி . சி . ஜி . 32 , சீதாபுரம் ஆடு 
வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தை விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137 ( 2) - ன் கீழ் கலைத்து 
உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத்துறை மதுராந்தகம் கலைப்பு அதிகாரியாக இதன் 
மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்திரவு 2012 வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது . 
காஞ்சிபுரம் , 

எஸ் . கோவர்தனன் , 
2012 டிசம்பர் 31 . 

மண்டல இணை இயக்குநர் . 
கால்நாடை பராமரிப்புத்துறை . 


MM . 301 கரூர் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை லிட் ., 

(ந . க .எண் . 3237 /2012/சி ) 
1983ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் (30 - வது சட்டம் ) சட்டப்பிரிவு 137 (2 ) (b ) - ன்படி MM. 301 கரூர் மாவட்ட 
கூட்டுறவு நூற்பாலை லிட் . , கலைத்து , கரூர் கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ( 30வது சட்டம் ) பிரிவு 138 (1) - ன்படி 
திரு . ஜே . ஆர் . சுப்பிரமணியன் , கைத்தறி அலுவலர் (சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் ) , கரூர் அவர்கள் கலைத்தல் அலுவலராக 
நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறது . 


கரூர் , 
2012 டிசம்பர் 17 . 


ந . இளவரசு , 
உதவி இயக்குநர் . 
கைத்தறி மற்றும் துணிநூல் . 


எஸ் . 1424 , சேலம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை லிட் . , 

(ந . க .5493/2012/ ஜி ) 
சேலம் மாவட்டம் , சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்மாபேட்டை பகுதியில் செயல்பட்டு வந்த எஸ் . 1424 , சேலம் மாவட்ட 
கூட்டுறவு நூற்பாலை லிமிடெட் ., 1983ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 137(2)(பி ) ன் கீழ் கலைத்து , 
பிரிவு 138ன் கீழ் திரு. த.பாண்டியன் , துணிநூல் கட்டுப்பாடு அலுவலர் தனி அலுவலர் , எஸ் .1227 , சேலம் பட்டு கைத்தறி நெசவாளர் 
கூட்டுறவு சங்கம் கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் என அறிவிக்கப்படுகிறது . 


சேலம் , 
2013 ஜனவரி 5 . 


மா . ரத்தின ராவணேஸ்வரன் , 

துணை இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் . 


ஐ . ஐ . 498 விழுப்பரம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை லிட் , சாரம் . 

(ந .க .4741/2012/இ ) 
விழுப்புரம் மாவட்டம் , திண்டிவனம் வட்டம் , சாரம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த ஐ . ஐ .498 , எண்ணிட்ட விழுப்பரம் மாவட்ட 
கூட்டுறவு நூற்பாலை லிமிடெட் , 1983ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 137(1ன் கீழ் கலைத்து , 
பிரிவு 138ன் கீழ் கடலூர் கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநர் அலுவலக கைத்தறி அலுவலர் (பணியாளர் மற்றும் நிர்வாகம் ) 
கலைத்தல் அலுவலராக நியமித்து ஆணையிடப்படுகிறார் . 


கடலூர் , 
2013 ஜனவரி 9 . 


வி . ஜெயமணி , 

உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் . 


- தாத்தாக அரசுக்காக பேச்சாள் எதுமெர் se,தாகத் துறை இயங்கும் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


